GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 3 . 20 Paise . 


E 
TAM 


MOMENTO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


ILNADU 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


TIUMPHS 


No. 36 ] 


CHENNAI, WEDNESDAY, SEPTEMBER 6 , 2017 
Aavani 21, Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048 


Part 1 


Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


Indian Stamp Act: 


Water (Prevention and Control of Pollution ) Act. 

Nomination of certain person as an Official 
Member to the Tamil Nadu Pollution Control 
Board 


730 


Provisions for the consolidation of duty chargeable 

in respect of issue of Policies by the New India 
Assurance Company Limited through its 
Divisional Office at Poonamallee , Chennai . 


HEALTH AND FAMILY WELFARE DEPARTMENT 


730 


Provisions for the consolidation of duty chargeable 

in respect of issue of Policies by the New India 
Assurance Company Limited through its Branch 
office , Chengalpattu for certain period under the 
Act. etc . 


Pre - conception and Pre -natal Diagnostic 

Techniques (Prohibition of Sex Selection ) Act 
Appointment of State Appellate Authority . . 730 - 731 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Labour Courts for Adjudication .. . . 731-736 


Amendment to Notification 


.. 


730 


D .T.P . — 11-2 ( 36 ) — 1 


[ 729 ] 


730 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 


Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


Amendment to Notification 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


[G . O .(Rt.)No. 391, Commercial Taxes and Registration (11), 

7th August 2017, 34 22, ComedoOLI, 

Gui6i 600T -2048.] 
No. II (2 )/CTR /699 /2017 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section (1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment to 
the Notification No. 11 ( 2 ) /CTR /91/2016 , published in 
page 107 of Part II- Section 2 of the Tamil Nadu Government 
Gazette No. 5 , dated 03 -02 -2016 . 


Notifications under the Indian Stamp Act. 
Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by the New India Assurance 
Company Limited through its Divisional Office at 

Poonamallee, Chennai for certain period under the Act. 
[G . O .(Rt.)No. 380 , Commercial Taxes and Registration (J1), 

1st August 2017 , 944 16, Comfortlin ), 

GU6Thou for G -2048.] 
No. 11 (2 )/CTR /697 /2017. - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 
of Rs . 25 ,000/- (Rupees twenty five thousand only ) chargeable 
under the said Act in respect of issue of policies by The New 
India Assurance Company Limited through its Divisional 
Office No. 713200 , Poonamallee , Chennai for the period 
from 1st May 2017 to 31st July 2017 . 


AMENDMENT 


For the expression " 30th June 2016 " appearing in the 
said notification , the expression , “ 31st July 2018 ", shall be 
substituted . 
Subs 


D . KABILAN , 
Deputy Secretary to Government. 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by the New India Assurance 
Company Limited through its Branch Office , 
Chengalpattu for certain period under the Act. 


Nomination of certain person as an OfficialMember to the 

Tamil Nadu Pollution Control Board under the Water 
(Prevention and Control of Pollution ) Act. 


Amendment to Notification 


[G . O . (Rt.) No . 393, Commercial Taxes and Registration (J1), 

9th August 2017, 419 24 , ComoloLLI, 

SGU 46000 - 2048.] 
No . 11 (2)/CTR /698 /2017. - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section ( 1) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment to 
the Notification No. 1 (2 )/CTR / 1 /2016 published in page 2 of 
Part 11 - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
No . 1, dated 6 -1 -2016 . 


[G . O . (Rt.) No. 549 , Environment and Forests (EC - 2 ), 
9th August 2017 , 944 24 , Comolotu , 

(hoitohui 300TD - 2048 .] 
No . II(2 )/EF /700 / 2017 . — Under Clause (6 ) of sub -section 
(2 ) of Section 4 of Water (Prevention and Control of Pollution ) 
Act, 1974 (Central Act 6 of 1974 ), the Government of 
Tamil Nadu hereby nominate Thiru M .A . Siddique , I. A . S ., 
Secretary to Government (Expenditure ), Finance Department 
as an official member to the Tamil Nadu Pollution Control 
Board representing Finance Department. 

Md. NASIMUDDIN , 
Principal Secretary to Government. 


HEALTH AND FAMILY WELFARE DEPARTMENT 


AMENDMENT 


For the expression , " 31st October 2016 " appearing in the 
said notification , the expression , " 31st October 2018 ", shall 
be substituted. 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by the Life Insurance 
Corporation of India through its Pension and Group 
Schemes Department, Divisional Office , Vellore for 
certain period under the Act. 


Appointment of State Appellate Authority under the 

Pre -conception and Pre -natal Diagnostic Techniques 
(Prohibition of Sex Selection ) Act, 1994. 
[G . O . Ms. No . 276, Health and Family Welfare (R1), 
4th August 2017 , 34 19, Comalo , 

SGUOTOJİ FOOT -2048.] 
No. 11 (2 )/HFW / 701/ 2017 . - In exercise of the powers 
conferred by clause (a ) of sub -rule ( 2 ) of rule 19A of the 
Pre -conception and Pre -natal Diagnostic Techniques 
(Prohibition of Sex Selection ) Rules 1996 , the Governor of 
Tamil Nadu hereby appoints the Principal Secretary to 
Government, Health and Family Welfare Department as 


Sep . 6 , 2017 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


731 


Appellate Authority for the State of Tamil Nadu for the purpose 

வ . பெயர் வ . 

பெயர் 
of appeal against the order of State Appropriate Authority . 

எண் 

எண் 
J . RADHAKRISHNAN , 
Principal Secretary to Government. 

19 . திரு . S . தனசேகர் 30 . திரு . E . நாகராஜ் 

திரு . M . குப்பன் 31 . திரு . G . வசந்தகுமார் 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

திரு. M . மாரியப்பன் 32 . திரு . K . செந்தில்குமார் 
Disputes between Workmen and Managements referred 
to Labour Courts for Adjudication . 

திரு . S . காளிதாஸ் 33 . திரு . K. மணிகண்டன் 
டெக்ஸெல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் , திரு . D . சீனிவாசன் 34 . திரு . J . பாலகிருஷ்ணன் 
காஞ்சிபுரம் மாவட்டம் . 

திரு. M . கேசவன் 35 . திரு . C . தேவராஜன் 
( அரசாணை (டி ) எண் 412 , தொழிலாளர் மற்றும் 

திரு . B . செல்வகணபதி 36 . திரு . J. M . அஜீஸ் இஸ்லாம் 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 27 ஜூலை 2017 , ஆடி 11 , 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 . ) 

திரு . J. சாலமோன் 37 . திரு . B . சசிக்குமார் 
No . II(2)/LE /702 /2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 

திரு . S . இன்பசேகரன் 38 . திரு . M . ஏழுமலை 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 
சிங்கப்பெருமாள் கோயில் செங்குன்றம் இன்டஸ்ட்ரியல் காம்ப்ளக்ஸ் 

28 . திரு . K . சங்கர் 39 . திரு . M . மனோகரன் 
என்ற முகவரியில் அமைந்துள்ள டெக்ஸெல் இன்டர்நேஷனல் 

திரு . A . குமார் 40 . திரு . G . யுவராஜ் 
பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் , செங்கை பொதுத் 
தொழிலாளர் சங்கம் ( CITU ) என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
நிர்வாகம் 40 தொழிலாளர்களை பணிமாறுதல் செய்ததை ரத்து 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 
செய்யக் கோரி தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் . 
கருதுவதாலும் ; 

[ அரசாணை (டி ) எண் 414 , தொழிலாளர் மற்றும் 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 28 ஜூலை 2017 , ஆடி 12 , 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

No . II ( 2)/LE /703 /2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
( மத்திய சட்டம் XIV - 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

காமராஜ் நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் என்ற 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
இணைப்பு 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV - 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 
கீழ்கண்ட 40 தொழிலாளர்களை சென்னையிலிருந்து மராட்டிய 
மாநிலம் புனே நகரிலுள்ள ஆலைக்கு இட மாறுதல் செய்துள்ளதை 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
ரத்து செய்யவும் , வேலை அனுமதிக்க மறுத்த நாட்களுக்கு முழு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை , 
ஊதியம் வழங்கவும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்ரவுகள் பிறப்பிக்க . நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
வ . பெயர் வ . 

ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
1 . திரு . P . கேசவன் 10 . திரு . R . கோவிந்தராஜ் 10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
திரு . A . சரவணன் 11 . திரு . B . உமாபதி 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திரு . C . ராஜீ திரு . M . கண்ண ன் 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 

கொள்ளப்படுகிறது . 
திரு . M . வீரா 13 . திரு . R . குமார் 
திரு . C . டில்லி 14 . திரு . R . மணிகண்ட ன் 

இணைப்பு 
6 . திரு . D . கோவிந்தசாமி 15 . திரு . A . விஜயசங்கர் 

எழுவினா 
7 . திரு . C . வினோத் 16 . திரு . E . புருஷோத்தமன் திரு . V . செல்லத்துரை , நடத்துநரின் (பணி எண் 3482 ) 
8 . திரு . T . குமார் 17 . திரு . A . புருஷோத்தமன் ஊதிய உயர்வை வருங்காலம் பாதிக்கும் வண்ணம் மூன்று 
9 . திரு . G . பழனி 18 . திரு . S . தேவதாஸ் 

வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
D . T. P. - ||- 2 ( 36 ) - 1a 


பெயா 


எண் 


எண் 


ம்ம் 


732 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


28 - 07 - 2015 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , மத்திய சட்டம் XIV -1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை , 
[ அரசாணை (டி ) எண் 452 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு (சித் துறை , 7 ஆகஸ்ட் 2017 , ஆடி 22 , 

இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 

ஆணையிடுகிறார் . 
No . II(2)/LE/ 704/2017 . -- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
போக்குவரத்துக் கழகம் , (திருநெல்வேலி ) லிட் , நாகர்கோவில் 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
காமராஜ் நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் என்ற 

திருநெல்வேலி, தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

இணைப்பு 
அரசு கருதுவதாலும் ; 

எழுவினா 
மேற்சொன்ன தொழிற் தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

திரு . A . ஐயப்பன் , ஓட்டுநரின் (இடிபி எண் 2763 ) ஊதிய 

உயர்வை வருங்காலம் பாதிக்கும் வண்ணம் இரண்டு வருடங்களுக்கு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 02 - 02 - 2011 நாளிட்ட 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் உக்காவினை ாக்து செய்ய வேண்டும் என்ற கொமிற்சங்கத்தின் 
(மத்திய சட்டம் XIV - 1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10( 1 )( d ) பிரிவின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை , 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி, தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் 
ஆணையிடுகிறார் . 

ஒன்றியம் , மதுரை . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

[ அரசாணை ( டி ) எண் 415 , தொழிலாளர் மற்றும் 
10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட வேலைவாய்ப்பு (சி1) த் துறை, 28 ஜூலை 2017 , ஆடி 12 , 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 .) 
திருநெல்வேலி, தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

No . II (2) LE /706/2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
இணைப்பு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , மதுரை மாவட்ட 
எழுவினா 

கூட்டுறவு , பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் , மதுரை என்ற 

நிர்வாகத்திற்கும் , தமிழக கூட்டுறவு சங்க ஊழியர் சங்கம் , 
திரு . A . ஐயப்பன் , ஓட்டுநரின் (இடிபி எண் 2763 ) ஊதிய மதுரை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் மூன்று எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 29 - 07 - 2011 மேற்சொன்ன தகராறை மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் 
நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் , அவர்கள் கருதுவதாலும் ; 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
[ அரசாணை (டி ) எண் 453 , தொழிலாளர் மற்றும் 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வேலைவாய்ப்பு (சித் துறை , 7 ஆகஸ்ட் 2017 , ஆடி 22 , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 

இணைப்பில் காணும் எழுவினாவுடன் மதுரை , தொழிலாளர் 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
No . II (2)/LE /705 /2017 - இந்த ஆணையின் இணைப்பில் ஆணையிடுகிறார் . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
போக்குவரத்துக் கழகம் , (திருநெல்வேலி ) லிட் , நாகர்கோவில் 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
காமராஜ் நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் என்ற மதுரை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

இணைப்பு 
மேற்சொன்ன தொழிற்தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 

எழுவினா 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் , 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

மதுரை என்ற நிர்வாகத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 
கீழ்க்கண்டவாறு டெக்னீசியனாக பதவி உயர்வு வழங்கி அதற்குரிய 
பணப்பலன்களை வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 


Sep . 6 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


733 


( 4 ) 


கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பித்த உத்தரவை இரத்து செய்ய கோரி தொழிற்தகராறு 
பிறப்பிக்கவும் . 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
வ . 

பெயர் பணியில் சேர்ந்த பதவி உயர்வு மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 
எண் . 

நாள் 

வழங்கப்பட தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
•வேண்டிய நாள் 

அவர்கள் கருதுவதாலும் ; 
( 2 ) 
1 . ஆர் . வில்லியம் 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
29 - 12 - 1993 31 - 12 - 1997 

சட்டம் XIV/ 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
2 . பி . முனியசாமி 29 - 12 - 1993 30 - 12 - 1997 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 
3 . ஆர் . முத்தையா 13 - 01 - 1994 14 - 01 - 1997 ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , தொழிலாளர் 
4 . எம் . சுந்தரேசன் 29 - 12 - 1993 30 - 12 - 1997 நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
5 . பி . கே . செல்வராஜ் 29 - 12 - 1993 30 - 12 - 1997 ஆணையிடுகிறார் . 
6 . எஸ் . முருகேசன் 29 - 12 - 1993 30 - 12 - 1997 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
7 . இ . மணிவேல் 

29 - 12 - 1993 30 - 12 - 1997 10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
8 . சி . ரமேஷ்பாபு 17 - 01 - 1994 ) 18 - 01 - 1997 மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை , தொழிலாளர் 

நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . 

இணைப்பு 
[ அரசாணை ( டி ) எண் 425 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை, 31 ஜூலை 2017, ஆடி 15 , 

எழுவினா 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 

திரு . K . மாரிமுத்து என்ற தொழிலாளியை 06 - 04 - 2015 முதல் 
No . II ( 2 )/LE / 707 / 2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 11 - 04 - 2015 வரை தற்காலிக பணிநீக்கம் செய்து தண்டனையாக 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு பிறப்பிக்கப்பட்ட நிர்வாகத்தின் 03 - 04 - 2015ம் தேதிய உத்தரவை 
போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகதிற்கும் , அரசு இரத்து செய்யுமாறும் அந்நாட்களை பணிநாட்களாக கருதி முழு 
போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் , மதுரை என்ற ஊதியம் மற்றும் இதர சலுகைகளை அளிக்குமாறும் கோரும் 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் 
அரசு கருதுவதாலும் ; 

உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
மேற்சொன்ன தகராறை மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 
அவர்கள் கருதுவதாலும் ; 

நாகர்கோவில் , 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

[ அரசாணை ( டி ) எண் 426 , தொழிலாளர் மற்றும் 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

வேலைவாய்ப்பு (சி2) த் துறை , 31 ஜூலை 2017 , ஆடி 15 , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறை , 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048. ) 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் மதுரை தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் No . II ( 2 )/ LE / 709/ 2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
ஆணையிடுகிறார் . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

போக்கு வரத்துக் கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 
10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

தமிழக அரசு போக்குவரத்து கழக காமராஜ் நாடார் தொழிலாளர் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 

சங்கம் , நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் 
இணைப்பு 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
எழுவினா 

அவர்கள் கருதுவதாலும் ; 
திரு . T . மாரியப்பன் கைவினைஞருக்கு (பணி எண் . 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
T . R . 11267) வருடாந்திர ஊதிய உயர்வு ஏதேனும் இருப்பின் , 

சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
அதனை ஆறு மாத காலத்திற்கு அதன் திரண்ட பயனின்றி 
( Without cumulative effect ) நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
31 - 12 - 2015 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை இணைப்பில் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , 

காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

ஆணையிடுகிறார் . 
கச்சுஷிரோ மேட்டேக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் , 
ஒரகடம் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
[ அரசாணை ( டி ) எண் 428 , தொழிலாளர் மற்றும் 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி, 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 31 ஜூலை 2017 , ஆடி 15 , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 

இணைப்பு 
No . II (2) LE /708/2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , திருப்பெம்புதூர் தாலுக்கா , 
ஒரகடம் அஞ்சல் , சிப்காட் இண்டஸ்ட்ரியல் குரோத் சென்டர் என்ற 

திரு. ஜி . ராஜன் ஓட்டுநரின் (பணி எண் . 10687) ஊதிய உயர்வை 
முகவரியில் உள்ள கச்சுஷிரோ மேட்டேக்ஸ் இந்தியா பிரைவேட் 

வருங்காலத்தில் பாதிக்கா வண்ணம் ஒரு வருடத்திற்கு நிறுத்தி 
லிமிடெட் என்ற நிர்வகத்திற்கும் ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு 

வைத்து நிர்வாகம் வழங்கிய 29 - 10 - 2015 நாளிட்ட உத்தரவை ரத்து 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . K . மாரிமுத்து என்ற 

செய்ய என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாமானது தானா ? 
தொழிலாளியை தற்காலிக வேலை நீக்கம் செய்து நிர்வாகம் ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


734 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


[ அரசாணை ( டி ) எண் 436 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 3 ஆகஸ்ட் 2017 , ஆடி 18 , 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


பொருள் தெகாவில் 
என்ற நிகம் (சி .ஐ.டி 


No . II (2) LE /710/2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்கு வரத்துக் கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 

எழுவினா 
தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் (சி . ஐ . டி . யு ) , திரு . M . ஜார்ஜ் ஓட்டுநரின் (பணி எண் . 9538 ) ஊதிய 
நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு உயர்வினை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் இரண்டு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

வருடங்களுக்கு நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 
மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 

25 - 04 - 2014 - ம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாமானதா ? ஆம் எனில் , 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய [ அரசாணை (டி ) எண் 444 , தொழிலாளர் மற்றும் 
சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு வேலைவாய்ப்பு (சித் துறை , 7 ஆகஸ்ட் 2017 , ஆடி 22 , 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் No . II (2) LE /712/2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
ஆணையிடுகிறார் . 

போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 

தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

என்று அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
கொள்ளப்படுகிறது . 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
எழுவினா 

சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
திரு . P . பிரபாகரன் , நடத்துநரின் (பணி எண் . 9636 ) ஊதிய 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 
உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் ஆறு 

இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 
மாதங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
18 - 08 - 2013 - ம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 

ஆணையிடுகிறார் . 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 437 , தொழிலாளர் மற்றும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை, 3 ஆகஸ்ட் 2017 , ஆடி 18 , திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 

கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 

எழுவினா 
திரு . V . செல்வமணி , நடத்துநர் ( இ . டி.பி . எண் . 9660 ) 
என்பவரின் ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் 
ஆறு மாதங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
16 - 06 - 2013 - ம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாமானதுதானா ? 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


No . II (2 ) LE / 711 / 2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பணியாளர்கள் 
சம்மேளனம் , நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 


[ அரசாணை ( டி ) எண் 445 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 7 ஆகஸ்ட் 2017 , ஆடி 22 , 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 


No . II ( 2)/ LE / 713/ 2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 


Sep . 6 , 2017) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


735 


மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாமானதுதானா ? 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 447 , தொழிலாளர் மற்றும் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 7 ஆகஸ்ட் 2017 , ஆடி 22 , 
சட்டம் XIV /1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 

No . II (2 )/LE / 715/2017 இந்த ஆணையின் இணைப்பில் 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 
ஆணையிடுகிறார் . 

தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

என்று அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

மேற்சொன்ன தொழிற்தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
கொள்ளப்படுகிறது . 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
எழுவினா 

சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
திரு . K . S . சுப்பிரமணியம் , நடத்துநரின் (பணி எண் . 9380 ) தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை , 
ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கா வண்ணம் ஆறு இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 
மாதங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
22 - 07 - 2015 - ம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் ஆணையிடுகிறார் . 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாமானதுதானா ? 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
[ அரசாணை ( டி ) எண் 446 , தொழிலாளர் மற்றும் 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 7 ஆகஸ்ட் 2017 , ஆடி 22 , 

கொள்ளப்படுகிறது . 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 

இணைப்பு 
No . II (2 )/ LE /714/ 2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

எழுவினா 
போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் 

திரு . எஸ் . ரோச் ராஜேந்திரகுமார் , ஓட்டுநரின் (இ .டி .பி . 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

எண் . 9541) ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் 
என்று அரசு கருதுவதாலும் ; 

ஒரு வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 

31 - 07 - 2014 - ம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 
மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாமானதுதானா ? 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 448 , தொழிலாளர் மற்றும் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 7 ஆகஸ்ட் 2017 , ஆடி 22 , 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 

No . II ( 2 )/ LE /716 / 2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி, தொழிலாளர் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 
ஆணையிடுகிறார் . 

தமிழக அரசு போக்குவரத்துக் கழக பணியாளர்கள் சம்மேளனம் , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

மேற்சொன்ன தொழிற்தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
கொள்ளப்படுகிறது . 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
எழுவினா 

சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
திரு . P . நெல்சன் , நடத்துனரின் (இ . டி.பி . எண் . 6924 ) தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை , 
ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் ஒரு இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 
வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
05 - 07 - 2010 - ம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் ஆணையிடுகிறார் . 


736 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || _ Sec . 2 


6 . ஜீவக்காதம் 
ஆரவினை 
க 
300 5 -ம் நாளித்தின் 
கோபிக்கவும் 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

இணைப்பு 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

எழுவினா 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
அளிக்குமாறு திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் திரு . எம் . ஜீவக்குமார் , ஓட்டுநருக்கு (பணி எண் . 10042 ) 
கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

ரூ . 300/ - அபராதம் விதித்து நிர்வாகம் வழங்கிய 

22 - 07 - 2015 - ம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 
இணைப்பு 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாமானதுதானா ? 
எழுவினா 

ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
திரு . M . ஜோசப் வெர்ஜின் , நடத்துநரின் ( இ . டி . பி 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 
எண் . 2305 ) ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் 

( சேலம் ) லிட் . , தருமபுரி 
வண்ணம் ஐந்து வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் 
வழங்கிய 25 - 09 - 2011 - ம் நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய 

[ அரசாணை ( டி ) எண் 435 , தொழிலாளர் மற்றும் 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை, 3 ஆகஸ்ட் 2017 , ஆடி 18, 
நியாமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 
[ அரசாணை ( டி ) எண் 450 , தொழிலாளர் மற்றும் 

No . II(2 )/LE /718/2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 7 ஆகஸ்ட் 2017 , ஆடி 22 , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 

போக்குவரத்துக் கழகம் , ( சேலம் லிட் .., தருமபுரி என்ற 

நிர்வாகத்திற்கும் , டாக்டர் ஏ. பி . ஜே . அப்துல்கலாம் தொழிலாளர் 
No. ||( 2) LE / 717/ 2017 இந்த ஆணையின் இணைப்பில் 

தொழிற் சங்கம் , கிருஷ்ணகிரி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , மேற்சொன்ன தகராறை சேலம் , தொழிலாளர் நீதிமன்றத் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக காமராஜ் நாடார் 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
தொழிலாளர் சங்கம் , ( சி . ஐ . டி . யு ) நாகர்கோவில் என்ற 

அவர்கள் கருதுவதாலும் ; 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
மேற்சொன்ன தொழிற் தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

இணைப்பில் காணும் எழுவினாவுடன் சேலம் , தொழிலாளர் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

ஆணையிடுகிறார் . 

ஆலை 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை , 10 (2A) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
ஆணையிடுகிறார் . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

இணைப்பு 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

எழுவினா 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
அளிக்குமாறு திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் திரு . ஆர் . சுப்பிரமணி ஓட்டுநருக்கு (பணி எண் . DR 7688 ) 
கொள்ளப்படுகிறது . 

கிருஷ்ணகிரி புறநகர் கிளையிலிருந்து பொம்மிடி கிளைக்கு 
பணியிட மாறுதல் செய்து நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட 
11- 02 - 2015 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்து மீண்டும் 
கிருஷ்ணகிரி புறநகர் கிளைக்கு பணியிட மாறுதல் வழங்க 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


பெ . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


